GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


(Regd . No. TN /CCN / 467 /2009 - 11. 
[ R . Dis . No . 197 /2009. 
[Price : Rs . 3 . 20 Paise . 


TIAM 


PA 
RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


W : 
VERE 

. 


ILNAD 


SGOVER 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No. 48 ] 


CHENNAI, WEDNESDAY , DECEMBER 8 , 2010 

Karthigai 22 , Thiruvalluvar Aandu – 2041 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT — cont. 


Approval of Modified Master Plan for: 

Sengottai Local Plan Area 
Ambur Local Planning Area 


836 


836 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Industrial Disputes Act - Disputes between 

Workmen and Managements referred to 
Labour Courts for adjudiction .. .. 


836 - 837 


Registration Act: 
Alteration of the limitation of the certain 

Registration Districts by excluding certain 
Registration Sub - Districts .. 

834 
Alteration of the limitation of the Tiruppur 

Registration District by excluding certain 
Registration Sub -Districts .. .. .. 834 

HOME DEPARTMENT 
Tamil Nadu Court Fees and Suits Valuation 

Act — Fixation of Court Fee payable in 
respect of declaration of title over immovable 
properties belonging to Temples and 
Charitable Institutions .. .. 

834 
Award of Presidents Police Medal for 

Distinguished Service and Police Medal for 
Meritorious Service on the occasion of the 

Independence Day , 2010 - .. .. 834 -835 
HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Town and Country Planning Act : 
Declaration of the Area Comprising the 

Revenue Villages in Kallakuruchi 
Municipality to be Kallakuruchi Local 
Planning Area .. 

.. .. 835 - 836 


சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறை 
அறக்கட்டளைகள் சட்டம் : 


தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி , மதுரை: 
பரத நாட்டியத் துறையில் " திருமதி ஆர். சபிதா 
31 olLm . " Ngjo41960 . 

837 
வயலின் துறையில் " திரு . ஜே . ஆர் . சங்கரன் 

சேதுலட்சுமி அறக்கட்டளை நிறுவுதல் .. . 837 - 838 
நாதஸ்வர துறையில் " திரு . ஷேக் பெரிய 
மௌலானா மற்றும் கே . சீதாராமன் 
அறக்கட்டளை நிறுவுதல் ... ... 838 - 839 


D . T.P . - 11- 2 (48 ) — 1 


[ 833 ] 


D .T.P . — 11-2 (48 ) — 1a 


834 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


COMMERCIAL TAXES AND REGISTRATION DEPARTMENT 

Notifications under Registration Act. 


Fixation over the immowe Institutio 


Fixation of Court Fee payable in respect of declaration of 

title over the immovable properties belonging to 
Temples and Charitable Institutions under Tamil Nadu 
Court Fees and Suits Valuation Act. 


Alteration of the limitation of the certain Registration 

Districts by excluding certain Registration Sub -Districts 
under the Act. 

[G . O . Ms. No. 195 , Commercial Taxes and 
Registration (U1), 19th November 2010 , 
Karthigai 3 , Thiruvalluvar Aandu - 2041.] 


[G . O . Ms. No. 363, Home (Courts- VIA ), 9th April 2010 .) 


No. II (2 )/CTR /718 /2010 . — Under sub -section (1) of Section 5 
of the Registration Act, 1908 (Central Act XVI of 1908 ), the 
Governor of Tamil Nadu hereby , with effect on and from the 
1st day of December , 2010 alters the limits of the Registration 
districts specified in column (2 ) of the Table below , by excluding 
the Registration sub - districts specified in column ( 3 ) thereof 
from the said Registration districts and the said Registration 
sub -districts specified in column ( 3 ) shall form part of the 
Registration district of Thiruppur. 


No. ||(2 )/HO /720 /2010 — In exercise of the powers conferred 
by Section 73 of the Tamil Nadu Court- Fees and Suits 
Valuation Act, 1955 ( Tamil Nadu Act XIV of 1955 ), the 
Governor of Tamil Nadu hereby reduces to a maximum of 
rupees one hundred , the fee payable under the said Act in 
respect of the Suits filed by religious institutions for restoration 
of immovable properties and for declaration of title over the 
immovable properties of temples under the control of the 
Hindu Religious and Charitable Endowments Department. 


S . MALATHI, 
Principal Secretary to Government. 


The limits of the villages of the Registration sub - districts 
shall be the same, as determined for the purpose of revenue 
administration . 


THE TABLE 


Serial 
Number 


Award of President s Police Medal for Distinguished 

Service and Police Medal for Meritorious Service on 
the occasion of the Independence Day, 2010 . 


Name of the 
Registration 
districts . 

( 2 ) 
Coimbatore 
Gobichettipalayam 


Name of the 
Registration 
sub -districts. 

( 3) 
Avinasi 
Kunnathur 
Uthukuli 


[Letter No. SC /2300 - 16 / 2010 , Home (S . C .), 

20th November 2010 .] 


Erode 


No. 11 (2 )/H0 /721 /2010 . — The following Notification of the 
Government of India President s Secretariat, New Delhi the 
15th August 2010 is republished : 


Erode 


Erode 
Erode 
Erode 


Dharapuram 
Moolanur 
Kankeyam 
Vellakkovil 


No .116 -Pres ./ 2010 . — The President is pleased , on the 
occasion of the Independence Day, 2010 to award the 
President s Police Medal for Distinguished Service to the 
under mentioned officers 


XX 


XX 


Alteration of the limitation of the Tiruppur Registration 

District by excluding certain Registration Sub - Districts 
under the Act. 


[G . O . Ms. No. 195 , Commercial Taxes and 

Registration (U1), 19th November 2010 , 
Karthigai 3, Thiruvalluvar Aandu - 2041. ] 


Shri. K .P . Maghendhran , 
Additional Director General of Police , 
Police Crime, Chennai, 
Tamil Nadu . 


XX 


XX 


No. II (2 )/CTR1719/ 2010 . — Under sub -section ( 1) of Section 5 
of the Registration Act, 1908 (Central Act XVI of 1908 ), the 
Governor of Tamil Nadu hereby, with effect on and from the 
1st day of December , 2010 alters the limits of the Registration 
district of Thiruppur by excluding the Registration sub -districts 
of Anamalai, Kinathukadavu , Pollachi, Sulur and Negamam 
from the said Registration district and the said Registration 
sub - districts shall form part of the Registration district of 
Coimbatore . 


XX 


XX 


XX 


2 . These awards are made under Rule 4 ( ii) of the rules 
governing the grant of President s Police Medal for 
Distinguished Service . 


The limits of the villages of the Registration sub - districts 
shall be the same, as determined for the purpose of revenue 
administration . 

MD . NASIMUDDIN , 
Secretary to Government. 


Dec . 8 , 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


835 


835 


[Letter No. SC /2300 - 16 / 2010 , Home (S . C .), 

20th November 2010 .] 


Shri T . Gnanasekar , 
Inspector, 
V & A .C ., Coimbatore , 
Tamil Nadu . 


No.11 (2 )/H0 /722/ 2010 . — The following Notification of the 
Government of India Presidents Secretariat, New Delhi the 
15th August 2010 is republished : 


No. 117 -Pres ./ 2010 . — The President is pleased on the 
occasion of the Independence Day , 2010 to award the Police 
Medal forMeritorious Service to the under mentioned officers 


Shri G . Balasubramanian , 
Inspector, 
V & A . C ., Spl. Inves. Cell , 
Chennai, Tamil Nadu . 


XX 


Shri R . Pandiarajan , 
Inspector, 
V & A .C ., Sivagangai, 
Tamil Nadu . 


DR. C .K . Gandhirajan , 
Inspector General of Police , 
Office of the Director General of Police , 
Head quarters , Chennai, 
Tamil Nadu. 


Shri S .Rathinavelu , 
Sub -Inspector, 
Pudupet, PS ., Cudalore District, 
Tamil Nadu . 


Shri. Rajesh Das , 
Inspector General of Police , 
Costal Security Groups, 
Chennai, Tamil Nadu . 


Shri V . Amirtharaj, 
Sub - Inspector, 
V & A . C ., Kanyakumari, 
Tamil Nadu . 


Shri. K . P . Shanmugarajeswaran , 
Deputy Inspector General of Police , 
Tirunelveli Range , 
Tamil Nadu . 


Shri V . Veerasamy, 
Head Constable , 
District Special Branch CID ., 
Thanjavur District, Tamil Nadu . 
Shri G . Kothandapani, 
Head Constable , 
V & AC Special Inves . Cell, 
Chennai, Tamil Nadu . 


Shri R . llango, 
Superintendent of Police , 
Civil Supplies CID , Madurai Zone, 
Madurai, Tamil Nadu . 


xx 


XX 


Shri M . John Chelliah , 
Additional Superintendent of Police , 
PEW , Theni District, 
Tamil Nadu . 


2 . These awards are made under Rule 4 (ii ) of the rules 
governing the grant of Police Medal for Meritorious Service . 


Shri M . Jeyaraman , 
Deputy Superintendent of Police , 
Periyakulam Sub -Division , 
Theni District , Tamil Nadu. 


BARUN MITRA, 
Joint Secretary to the President. 


K . GNANADESIKAN , 
Principal Secretary to Government. 


Smt. P . S . Saavithri, 
Deputy Superintendent of Police , 
Control Room , Office of the DGP., 
Chennai, Tamil Nadu . 


HOUSING AND URBAN DEVELOPMENT DEPARTMENT 


Shri N . Rajendran , 
Deputy Superintendent of Police , 
V & A . C , Chennai City-II, Nandanam , 
Chennai, Tamil Nadu . 


Notifications under Tamil Nadu Town and Country 

Planning Act. 


Shri K . Sridhran , 
Inspector , 
SB CID , Trichy Airport Immigration , 
Tamil Nadu. 


Declaration of the Area Comprising the Revenue Villages 

in Kallakuruchi Municipality to be Kallakuruchi Local 
Planning Area under the Act. 
[G .O .Ms.No. 248, Housing and Urban Development (UD4 - 2 ), 

12th November 2010 .] 


Shri P . Rajkumar, 
Inspector, 
SB CID , Head Quarters , 
Chennai, Tamil Nadu . 


No . II ( 2 )/HOU /723 /2010 . - In exercise of the powers , 
conferred by sub - section (4 ) of Section 10 of the Tamil Nadu 
Town and Country Planning Act, 1971 ( Tamil Nadu Act 
35 of 1972), the Governor of Tamil Nadu hereby declares the 


836 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


area comprising the revenue Villages in Kallakuruchi 
Municipality , detailed below to be Kallakuruchi Local Planning 
Area, the intention to do so has been previously published, as 

a 
required by clause (b ) of sub - section ( 1) of Section 10 of the 
said Act . 


Disputes 
Disputes between Workmen and Managements referred 

to Labour Courts for adjudication . 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் , சேலம் . 


( 2 ) 


( 3) 


246 


Name of the Name of the Village Name of the 

[ அரசாணை ( டி ) எண் 584 , தொழிலாளர் மற்றும் 
Local Planning Taluk . Number . Village . 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 12 நவம்பர் 2010 , 
Area. 

ஐப்பசி 26 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041 .) 
( 4 ) 

No . II ( 2 )/LE / 726 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
Kallakuruchi Kallakuruchi 244 Kallakuruchi குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , சேலம் தமிழ்நாடு அரசு 

Village. போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 

கழக ஊழியர்கள் சங்கத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
Emapper 

என்று அரசு கருதுவதாலும் ; 
Village. 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )(c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
Approval of Modified Master Plan for Sengottai வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
Local Planning Area under the Act. 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
[ G . O. MS.No. 250 , Housing and Urban Development ( UD4-2 ), 

என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
12th November 2010 ) 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
No . II ( 2 ) /HOU /724 / 2010 . -- In exercise of the powers , 100எ ) பிரிவின்கீம் . இந்த அணையைப் பெற்றுக்கொண்ட 

10 (27) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக் 
conferred by sub - section ( 1 ) of Section 30 of the Tamil Nadu 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 
Town and Country Planning Act , 1971 (Tamil Nadu Act 

தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
35 of 1972) , the Governor of Tamil Nadu hereby Publishes 
the approval of the Government under Section 28 of the said 

இணைப்பு 
Act for the modified master plan for the Sengottai Local 
Planning Area submitted by the Director of Town and Country 

எழுவினா 
Planning . 

தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் (சேலம் கோட்டம் ) லிட் ., சேலம் 
2 . The modified master plan for the Sengottai Local நிர்வாகம் தனது 07 - 12 - 2002 தேதிய உத்தரவின்படி திரு. தங்கவேலு , 
Planning Area with all its enclosures shall be kept open to the உதவியாளருக்கு ஊதிய உயர்வினை ஒரு வருட காலம் திரண்ட 
inspection of the public in the office of the Sengottai 

பயனுடன் தள்ளிவைத்து தண்டனை வழங்கியதை இரத்து செய்ய 
Municipality during office hours . 

வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 


ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


Approval of Modified Master Plan for Ambur 

Local Planning Area under the Act. 
[ G . O .MS.No . 251 , Housing and Urban Development (UD4- 2) , 

12th November 2010 ) 


No . II( 2 )/HOU / 725 / 2010 . -- In exercise of the powers , 
conferred by sub -section ( 1) of Section 30 of the Tamil Nadu 
Town and Country Planning Act , 1971 (Tamil Nadu Act 
35 of 1972) , the Governor of Tamil Nadu hereby Publishes 
the approval of the Government under Section 28 of the said 
Act for the modified master plan for the Ambur Local Planning 
Area submitted by the Director of Town and Country Planning . 


[ அரசாணை ( டி ) எண் 585 , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 12 நவம்பர் 2010 , 

ஐப்பசி 26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041.) 
No .II (2 )/LE/ 727 / 2010 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம் , சேலம் நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழக ஊழியர்கள் சங்க ஊழியர் திரு . நடேசனுக்குமிடையே தொழிற் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 )( c ) பிரிவிலும் , 10 ( 1 )(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சேலம் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 


2 . The modified master plan for the Ambur Local Planning 
Area with all its enclosures shall be kept open to the inspection 
of the public in the office of the Ambur Municipality during 
office hours . 


ASHOK DONGRE , 
Secretary to Government. 


Dec . 8 , 2010) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


837 


மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

விவர அட்டவணை 
10(2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சேலம் , 

[ சொத்து ரூபாய் 10 ,000 ( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் )] 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் சட்டத்தின் ( மத்திய 

சட்டம் 6/1890 ) ஆம் பிரிவில் வழங்கப்பெற்றுள்ள அதிகாரங்களை 
இணைப்பு 

கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 
எழுவினா 

அறக்கட்டளையை நிருவகிப்பதற்காக கீழே விவர அட்டவணையில் 

குறிப்பிடப்பட்டுள்ள இத்திட்டத்தை இதனால் முடிவு செய்கிறார் . 
திரு . சி . நடேசன் , ஓட்டுனருக்கு நிர்வாகம் தமது 18 -10 - 2005 மேலும் அவ்வாறு முடிவு செய்யப்படும் திட்டம் இந்த அறிக்கை 
நாளிட்ட உத்தரவு மூலம் ஒரு வருட காலம் ஊதிய உயர்வை திரண்ட தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு 
பயனுடன் தள்ளி வைத்து உத்தரவிடப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வரும் என்று நிர்ணயிக்கிறார் . 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க 

அட்டவணை 

1 . இந்நிதி மதுரை மாவட்ட அரசு இசைக் கல்லூரியில் 
ச . ஆறுமுகம் , 

ஏற்படுத்தப்படும் திருமதி ஆர் . சபிதா அறக்கட்டளை என்று 

அழைக்கப்படும் எண் எம் . 27 , 5 - வது குறுக்குத் தெரு , இரண்டாம் 
அரசு கூடுதல் செயலாளர் . 

நிலை , காந்தி நகர் , சாம்பூர் மெயின் ரோடு கிராஸ் (நிவேதிதா 
மேல்நிலைப் பள்ளி அருகில் ), பெங்களூரூ - 45 என்ற முகவரியில் 
வசிப்பவருமாகிய திருமதி ஆர் . சபிதா என்கிற கொடையாளரால் 

ரூ . 10 ,000 ( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் ) மூல நிதி வழங்கப்படும் . 
சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத் துறை . 

2 . மேற்படி தொகை அறக்கட்டளையின் பெயரில் முதலீடு 

செய்யப்படும் மற்றும் காலத்திற்கேற்ப ஏதேனும் நாட்டுடைமை 
அறக்கட்டளைகள் சட்டத்தின்படியான அறிவிக்கைகள் . 

ஆக்கப்பட்ட வங்கி ஒன்றில் வைப்புத் தொகையாக வைக்கப்படும் . 

3 . முதல்வர் , தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி , மதுரை அவர்கள் 
தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, மதுரை - பரத நாட்டியத் துறையில் இவ்வறக்கட்டளையின் நிருவாகியாக இருப்பார் . 
திருமதி ஆர் . சபிதா அறக்கட்டளை " நிறுவுதல் பற்றிய 
அறிவிக்கை . 

4 . மேற்சொன்ன நிதிக்கணக்கில் இருந்து ஆண்டுதோறும் சேர்ந்து 

வரும் வட்டித் தொகையிலிருந்து " திருமதி ஆர் . சபிதா 
[ அரசாணை (நிலை ) எண் 225 , சுற்றுலா மற்றும் பண்பாட்டு அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு தங்கப்பதக்கம் பரிசாக 
(பண் - 2) த் துறை , 13 அக்டோபர் 2010 , 

வழங்கப்பெறும் . 
புரட்டாசி 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041. ) 

5 . மதுரை , அரசு இசைக் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 
No.II (2) TC /728 /2010. - 1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் பரதநாட்டிய துறையில் முதல் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று 
சட்டம் ( மத்திய சட்டம் 6/ 1890 ) தொடர்பாகவும் மதுரை, தமிழ்நாடு தேர்ச்சி பெறும் மாணவ மாணவிக்கு மேற்குறிப்பிட்ட தங்க பதக்கம் 
அரசு இசைக் கல்லூரியில் (இதன் பின்னர் மேற்கொள்ள வழங்கப்படும் . அவ்வாறு இல்லை எனில் அவ்வாண்டுக்கான 
அறக்கட்டளை எனக் குறிப்பிடப்படும் தொடர்பாகவும் ) 

வட்டித்தொகை அடுத்தடுத்த வருட நிதிக்கணக்கில் சேர்க்கப்படும் . 

6 . வகுப்பில் இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்படும் நிலையில் 
1 . சொத்து நிலை பெற்றிருத்தல் 

(சமநிலை) பரிசுத் தொகையினை உரியவர்களுக்கு சமமாக பிரித்து 
மேற்சொன்ன அறக்கட்டளையின் கொடையாளியும் திருமதி அளிக்கப்படும் . 
ஆர் . சபிதா , பரதநாட்டியத் துறை , எண் M 27 , 5வது குறுக்குத் 

7 . மேற்கூறிய நிதிக்கணக்கில் சேர்ந்து வருகின்ற வட்டி 
தெரு , இரண்டாம் நிலை , காந்தி நகர் , சாம்பூர் மெயின் ரோடு 

மேற்குறிப்பிட்ட பரிசு பொருளை வழங்கப் பயன்படுத்தாமலோ 
கிராஸ் (நிவேதிதா மேல்நிலைப் பள்ளி அருகில்) , பெங்களூரூ- 45 

தேவைப்படாமலோ இருப்பின் இத்தொகையினை உடனுக்குடன் அதே 
என்ற முகவரியில் வசிப்பவருமாகிய திருமதி ஆர் . சபிதா என்பவர் 

வங்கியில் மீண்டும் முதலீடு செய்து மூல நிதியில் சேர்க்க வேண்டும் . 
ரூ . 10 ,000 - க்கான காசோலையை தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாடு 
அறக்கட்டளைகள் சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட சென்னை 8 . அறக்கட்டளை நிதியின் நிருவாகம் தொடர்பான எல்லா 
அறக்கட்டளையின் பொருளாளரிடம் நிலை பெறச் செய்வதற்காக பொருண்மைகளிலும் நிருவாகியின் முடிவே இறுதியானது . 
1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 
6/ 1890 ) 6ஆம் பிரிவை சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியின் கீழ் 
தமிழ்நாடு அரசுக்கு விண்ணப்பம் செய்துள்ளதால் தமிழ்நாடு 
ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் 4ஆம் பிரிவில் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி , மதுரை - வயலின் துறையில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மேற்சொன்ன " திரு . ஜே . ஆர் . சங்கரன் சேதுலட்சுமி அறக்கட்டளை " நிறுவுதல் 
தொகை மேற்சொன்ன பொருளாளரிடம் நிலை பெற்றிருக்கும் பற்றிய அறிவிக்கை . 
என்றும் , அந்தத் தொகை அவராலும் அவரையடுத்து அப்பதவிக்கு 
வருபவர்களாலும் மேற்கூறிய சட்டத்தின் விதித்துறைகளுக்கும் 

( அரசாணை (நிலை) எண் 226 , சுற்றுலா மற்றும் பண்பாட்டு 
அதன்கீழ் அவ்வப்போது இயற்றப்படக்கூடிய அல்லது 

(பண் - 2) த் துறை , 13 அக்டோபர் 2010 , 
இயற்றப்பட்டுள்ளதாகக் கருதப்படும் விதிகளுக்கும் உட்பட்டும் 

புரட்டாசி 27 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 . ) 
மற்றும் மேற்கூறிய அறக்கட்டளையை நிர்வகிப்பதற்காக மேற்படி 

No.II(2 )/TC/ 729/ 2010 . - 1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் 
சட்டத்தின் 5ஆம் பிரிவின்கீழ் முடிவு செய்யப்பட்ட திட்டத்தில் 

சட்டம் (மத்திய சட்டம் 6 / 1890 ) தொடர்பாகவும் மதுரை , 
குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளுக்குட்பட்டும் நிருவகித்து வரப்பட 

தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரியில் (இதன் பின்னர் மேற்கொள்ள 
வேண்டும் என்றும் இதனால் ஆணையிடுகிறார் . 

அறக்கட்டளை எனக் குறிப்பிடப்படும் தொடர்பாகவும் ) 


838 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


1 . சொத்து நிலை பெற்றிருத்தல் 

6 . வகுப்பில் இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்படும் நிலையில் 

(சமநிலை ) பரிசுத் தொகையினை உரியவர்களுக்கு சமமாக பிரித்து 
மேற்சொன்ன அறக்கட்டளையின் கொடையாளியும் அளிக்கப்படும் . 
திரு. தி . ஜே .எஸ் . அனந்தகுமார் , த/ பெ . ஜே . ஆர் . சங்கரன் , பிளாட் சி / 
அசோக் அப்ஸரா 21 , வள்ளியம்மாள் தெரு , கீழ்ப்பாக்கம் , 7 . மேற்கூறிய நிதிக்கணக்கில் சேர்ந்து வருகின்ற வட்டி 
சென்னை - 10 என்ற முகவரியில் வசிப்பவருமாகிய மேற்குறிப்பிட்ட பரிசு பொருளை வழங்கப் பயன்படுத்தாமலோ 
ஜே .எஸ் . அனந்தகுமார் என்பவர் ரூ . 10,000 - க்கான காசோலையை தேவைப்படாமலோ இருப்பின் இத்தொகையினை உடனுக்குடன் அதே 
தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாடு அறக்கட்டளைகள் சட்டத்தின்கீழ் வங்கியில் மீண்டும் முதலீடு செய்து மூல நிதியில் சேர்க்க வேண்டும் . 
நியமிக்கப்பட்ட சென்னை அறக்கட்டளையின் பொருளாளரிடம் 
நிலை பெறச் செய்வதற்காக 1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் 

8 . அறக்கட்டளை நிதியின் நிருவாகம் தொடர்பான எல்லா 
சட்டத்தின் (மத்திய சட்டம் 6 /1890 ) 6ஆம் பிரிவை சேர்ந்த 

பொருண்மைகளிலும் நிருவாகியின் முடிவே இறுதியானது . 
( 1 ) உட்பிரிவின் (b ) பகுதியின் கீழ் தமிழ்நாடு அரசுக்கு 
விண்ணப்பம் செய்துள்ளதால் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
மேற்சொன்ன சட்டத்தின் 4ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு மேற்சொன்ன தொகை மேற்சொன்ன 
பொருளாளரிடம் நிலை பெற்றிருக்கும் என்றும் , அந்தத்தொகை 

தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி , மதுரை - நாதஸ்வர துறையில் 
அவராலும் அவரையடுத்து அப்பதவிக்கு வருபவர்களாலும் " திரு . ஷேக் பெரிய மௌலானா மற்றும் கே . சீதாராமன் 
மேற்கூறிய சட்டத்தின் விதித்துறைகளுக்கும் அதன் கீழ் அறக்கட்டளை " நிறுவுதல் பற்றிய அறிவிக்கை . 
அவ்வப்போது இயற்றப்படக்கூடிய அல்லது இயற்றப்பட்டுள்ளதாகக் 
கருதப்படும் விதிகளுக்கும் உட்பட்டும் மற்றும் மேற்கூறிய [ அரசாணை (நிலை ) எண் 227 , சுற்றுலா மற்றும் பண்பாட்டு 
அறக்கட்டளையை நிர்வகிப்பதற்காக மேற்படி சட்டத்தின் 5ஆம் 

(பண் - 2) த் துறை , 13 அக்டோபர் 2010 , 
பிரிவின்கீழ் முடிவு செய்யப்பட்ட திட்டத்தில் குறிப்பிட்டுள்ள 

புரட்டாசி 27 , திருவள்ளுவர் ஆண்டு- 2041.) 
நிபந்தனைகளுக்குட்பட்டும் நிருவகித்து வரப்பட வேண்டும் என்றும் 
இதனால் ஆணையிடுகிறார் . 

No.II ( 2 )/TC/ 730 / 2010 . - 1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் 

சட்டம் (மத்திய சட்டம் 6/ 1890 ) தொடர்பாகவும் மதுரை, தமிழ்நாடு 
விவர அட்டவணை 

அரசு இசைக் கல்லூரியில் ( இதன் பின்னர் மேற்கொள்ள 

அறக்கட்டளை எனக் குறிப்பிடப்படும் தொடர்பாகவும் ) 
[ சொத்து ரூபாய் 10,000 ( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் )] 

1 . சொத்து நிலை பெற்றிருத்தல் 
1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் சட்டத்தின் (மத்திய சட்டம் 
6/1890) 5ஆம் பிரிவில் வழங்கப்பெற்றுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மேற்சொன்ன அறக்கட்டளையின் கொடையாளியும் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன அறக்கட்டளையை 

திரு . ஷேக் பெரிய மௌலானா மற்றும் பேராசிரியர் 
நிருவகிப்பதற்காக கீழே விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 

கே . சீதாராமன் , எண் 14 , பெத்தானி நகர் , பசுமலை , மதுரை - 4 
இத்திட்டத்தை இதனால் முடிவு செய்கிறார் . மேலும் அவ்வாறு முடிவு 

என்ற முகவரியில் வசிப்பவருமாகிய திரு . ஷேக் மஸ்தான் மற்றும் 
செய்யப்படும் திட்டம் இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் 

பேராசிரியர் கே . சீதாராமன் , என்பவர் ரூ . 10 , 000க்கான 
வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் என்று 

காசோலையை தமிழ்நாட்டிற்காக தமிழ்நாடு அறக்கட்டளைகள் 
நிர்ணயிக்கிறார் . 

சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட சென்னை அறக்கட்டளையின் 
பொருளாளரிடம் நிலை பெறச் செய்வதற்காக 1890ஆம் ஆண்டு 

அறக்கட்டளைகள் சட்டத்தின் (மத்திய சட்டம் 6/ 1890 ) 6ஆம் 
அட்டவணை 

பிரிவை சேர்ந்த (1 ) உட்பிரிவின் (b ) பகுதியின் கீழ் தமிழ்நாடு 

அரசுக்கு விண்ணப்பம் செய்துள்ளதால் தமிழ்நாடு ஆளுநர் 
1 . இந்நிதி மதுரை மாவட்ட அரசு இசைக் கல்லூரியில் 

அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் 4ஆம் பிரிவில் 
ஏற்படுத்தப்படும் ஜே . ஆர் . சங்கரன் சேதுலஷ்மி அறக்கட்டளை என்று 

வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு மேற்சொன்ன 
அழைக்கப்டும் பிளாட் எண் C /1 , அசோக் அப்ஸரா , 21 , வள்ளியம்மாள் 

தொகை மேற்சொன்ன பொருளாளரிடம் நிலை பெற்றிருக்கும் 
தெரு, கீழ்ப்பாக்கம் , சென்னை - 10 என்ற முகவரியில் வசிப்பவருமாகிய 

என்றும் , அந்தத்தொகை அவராலும் அவரையடுத்து அப்பதவிக்கு 
திரு . J . S . அனந்தகுமார் என்கிற கொடையாளரால் 

வருபவர்களாலும் மேற்கூறிய சட்டத்தின் விதித்துறைகளுக்கும் 
ரூ . 10 ,000 ( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் ) மூல நிதி வழங்கப்படும் . 

அதன் கீழ் அவ்வப்போது இயற்றப்படக்கூடிய அல்லது 

இயற்றப்பட்டுள்ளதாகக் கருதப்படும் விதிகளுக்கும் உட்பட்டும் 
2 . மேற்படி தொகை அறக்கட்டளையின் பெயரில் முதலீடு 

மற்றும் மேற்கூறிய அறக்கட்டளையை நிர்வகிப்பதற்காக மேற்படி 
செய்யப்படும் மற்றும் காலத்திற்கேற்ப ஏதேனும் நாட்டுடைமை 

சட்டத்தின் 5ஆம் பிரிவின் கீழ் முடிவு செய்யப்பட்ட திட்டத்தில் 
ஆக்கப்பட்ட வங்கி ஒன்றில் வைப்புத் தொகையாக வைக்கப்படும் . 

குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளுக்குட்பட்டும் நிருவகித்து வரப்பட 

வேண்டும் என்றும் இதனால் ஆணையிடுகிறார் . 
3 . முதல்வர் , தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி , மதுரை அவர்கள் 
இவ்வறக்கட்டளையின் நிருவாகியாக இருப்பார் . 

விவர அட்டவணை 
4 . மேற்சொன்ன நிதிக்கணக்கில் இருந்து ஆண்டுதோறும் சேர்ந்து 

[ சொத்து ரூபாய் 10, 000 ( ரூபாய் பத்தாயிரம் மட்டும் )] 
வரும் வட்டித் தொகையிலிருந்து "J . R . சங்கரன் சேதுலட்சுமி 
அறக்கட்டளை என்ற பெயரில் ஒரு தங்கப்பதக்கம் பரிசாக 1890ஆம் ஆண்டு அறக்கட்டளைகள் சட்டத்தின் (மத்திய சட்டம் 
வழங்கப்பெறும் . 

6/1890 ) 5ஆம் பிரிவில் வழங்கப்பெற்றுள்ள அதிகாரங்களை கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன அறக்கட்டளையை 
5 . மதுரை , அரசு இசைக் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் நிருவகிப்பதற்காக கீழே விவர அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள 
வயலின் துறையில் முதல் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி இத்திட்டத்தை இதனால் முடிவு செய்கிறார் . மேலும் அவ்வாறு முடிவு 
பெறும் மாணவ மாணவிக்கு மேற்குறிப்பிட்ட தங்க பதக்கம் செய்யப்படும் திட்டம் இந்த அறிக்கை தமிழ்நாடு அரசிதழில் 
வழங்கப்படும் . அவ்வாறு இல்லை எனில் அவ்வாண்டுக்கான வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் என்று 
வட்டித்தொகை அடுத்தடுத்த வருட நிதிக்கணக்கில் சேர்க்கப்படும் . நிர்ணயிக்கிறார் . 


படுகட்டம். இந்ததும் செய்கிறானயில் 


Dec . 8 , 2010) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


839 


வணை 


5 . மதுரை, அரசு இசைக் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் 

நாதஸ்வர துறையில் முதல் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று 
1 . இந்நிதி மதுரை மாவட்ட அரசு இசைக் கல்லூரியில் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவிக்கு மேற்குறிப்பிட்ட கங்க பதக்க 
ஏற்படுத்தப்படும் திரு . ஷேக் பெரிய மௌலானா மற்றும் திரு . 

வழங்கப்படும் . அவ்வாறு இல்லை எனில் அவ்வாண்டுக்கான 
கே . சீதாராமன் அறக்கட்டளை என்று அழைக்கப்படும் எண் 14 , 

வட்டித்தொகை அடுத்தடுத்த வருட நிதிக்கணக்கில் சேர்க்கப்படும் . 
பெத்தானி நகர் , பசுமலை , மதுரை - 4 என்ற முகவரியில் 
வசிப்பவருமாகிய திரு. ஷேக் பெரிய மௌலானா மற்றும் பேராசிரியர்6 . வகுப்பில் இரண்டு மாணவர்கள் தேர்வு செய்யப்படும் நிலையில் 
கே . சீதாராமன் என்கிற கொடையாளரால் ரூ . 10 , 000 ( ரூபாய் (சமநிலை) பரிசுத் தொகையினை உரியவர்களுக்கு சமமாக பிரித்து 
பத்தாயிரம் மட்டும் ) மூல நிதி வழங்கப்படும் . 

அளிக்கப்படும் . 
2 . மேற்படி தொகை அறக்கட்டளையின் பெயரில் முதலீடு 7 . மேற்கூறிய நிதிக்கணக்கில் சேர்ந்து வருகின்ற வட்டி 
செய்யப்படும் மற்றும் காலத்திற்கேற்ப ஏதேனும் நாட்டுடைமை மேற்குறிப்பிட்ட பரிசு பொருளை வழங்க பயன்படுத்தாமலோ 
ஆக்கப்பட்ட வங்கி ஒன்றில் வைப்புத் தொகையாக வைக்கப்படும் . தேவைப்படாமலோ இருப்பின் இத்தொகையினை உடனுக்குடன் அதே 

வங்கியில் மீண்டும் முதலீடு செய்து மூல நிதியில் சேர்க்க வேண்டும் . 
3 . முதல்வர் , தமிழ்நாடு அரசு இசைக் கல்லூரி , மதுரை அவர்கள் 
இவ்வறக்கட்டளையின் நிருவாகியாக இருப்பார் . 

8 . அறக்கட்டளை நிதியின் நிருவாகம் தொடர்பான எல்லா 

பொருண்மைகளிலும் நிருவாகியின் முடிவே இறுதியானது . 
4 . மேற்சொன்ன நிதிக்கணக்கில் இருந்து ஆண்டுதோறும் சேர்ந்து 
வரும் வட்டித் தொகையிலிருந்து திரு . ஷேக் பெரிய மௌலானா 
மற்றும் கே . சீதாராமன் அறக்கட்டளை " என்ற பெயரில் ஒரு 
தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கப்பெறும் . 

ஆர் . சிவக்குமார் , 
அரசுச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


